116 


தந.--ஏகாதசருத்திர வடிவாகிய பதினேராயுதங்‌ 
களையும்‌ பரமசிவனளிக்க வெடுத்தஞான்று அவைகளைப்‌ 
பரமசிவகுமாரன்‌ தன்னுடைய பதிஜெரு கரங்களிலும்‌ 
பரித்தனன்‌, விவரம்‌ :-- சம்பவகாண்டத்தின்‌ ௩௭ - வது 
அத்தியாயத்துப்‌ ௧௦-ம்‌ சுலோகத்திலுள்ளபடி *தோ 
மரம்‌, துவசம்‌, பெரியகத்தி, வச்சிராயுதம்‌, அம்பு; 
அங்குசம்‌, கண்டை, ர்கமலம்‌, கோதண்டம்‌, 1பிராசம்‌ 
பரசு என்பன. இவ்வாயுதங்கட்கு வேறாகவும்‌ பல கூறு 
வர்‌ பலர்‌. சுவாமி சருவாயுதபாணியாகலின்‌ எவ்விதங்‌ 
கூறினு மியையும்‌. 


தோமரம்‌ சுத்தமாயையிற் சுத்ததத்துவங்களை 
யுண்டுசெய்யுந்‌ தன்மையையும்‌, துவசம்‌ பிரபஞ்ச 
வெற்றிப்பாட்டையும்‌, பெரியகத்தி சனனமரணக்‌ 
கொடியின்‌ வேரையறுக்குந்‌ தன்மையையும்‌, வச்சிரா 
யுதமும்‌ பிராசமும்‌ இவர்‌ ஒருவரானுங்‌ கெடுக்கப்‌ 
படாதவ ரென்பதையும்‌, கோதண்டமும்‌ அம்பும்‌ ஆன்‌ 
மாக்களின்‌ மூலமல விருத்திசங்கார த்தையும்‌, அங்குசம்‌: 
திரிகுண பிரேரகத்தையும்‌, கண்டை மந்திரம்‌ எழுத்‌ 
தென்பவற்றை யுண்டுபண்ணும்‌ பரநாதத்தை நடத்‌ 
துதலையும்‌, கமலம்‌ விரிந்து கூம்புகின்ற வுலகம்‌ 
சிவசத்திவச மென்பதையும்‌, பரசு இலயத்தானமான 


% தோமரம்‌-- ஏறியிட்டி; வடசொல்‌, வல்லையம்‌ என்பது 
மிதுவே. 

ர்‌ கமலம்‌ - தாமரை வடிவிற்றாய ஒருவகை ஆயுதம்‌. 

ர்‌ பிராசம்‌- ஈட்டி. தோமரத்திற்கு வேறாகவுள்ளது. 
இறகம்‌ பென்று௨ கூறுப, தென்மொமிப்புராணந்தில்‌ இப்பிரா 
சத்தை நீக்கித்‌ தண்டம்‌ சொல்லப்படுகிற த. 


பரசு என்பதை மழுவாகவேனுவ கோடரியாகவேனும்‌ 


கொள்ளலாம்‌. 


பராசத்தி ரூபத்தையு முணர்த்தும்‌. எல்லாம்‌ ஆன்‌ 
மாக்களி னிமித்தமே ஆம்‌. 


(௮௧) 


8ட_-முருகப்‌ பெருமானுக்கு இலக்ஷத்தொன்பது 
'தம்பியருளரெனும்‌ விருத்தாந்த மென்னை£ 


தர.--கூறுதும்‌. ஈசுவரனுடைய இலலாட லோசனங்‌ 
களிலிருந்து பாலக தேசசுகள்‌ பகிர்முகப்‌ படுங்கால்‌ 
புறநிமிர்ந்த பார்வதி யம்மையின்‌ சரணச்சிலம்புகளி 
லுள்ள நவர த்தினங்களுள்‌ ஒன்பது சிந்தின. அவற்றி 
னிடம்‌ அப்பார்வதியம்மையி னுருத்தோன்றிடஒ? 
அதுதானே ஒன்பது பெண்களாயிற்று: இதெய்வத்‌ 
திருவுள மிருந்தவாறு அப்பெண்களாய ப தி 
கருப்பமடைந்தனர்‌. அச்ச தீதிகள்‌ தேகம்‌. புழுங்கிய 
ஞான்றுண்டாய வேர்வையிலிரு£து' கையில்‌ ஆயுதங்க 
ளூள்ள இக்ஷம்‌ வீரர்‌ தோன்றினர்‌. ஈசுவரி பு க்‌ 
தால்‌ அவ்வொன்பதின்மர்‌ கருப்பத்தினும்‌ “ஒன்பது 
வீரர்‌ தத்தம்‌ தாய்மார்களி னிறங்களைப்‌ பொருந்தி அவர்‌ 
களுடைய உந்தித்தாமரை வழியாகப்‌ பிதாமகன்‌ 
பாற்‌ பிறந்தார்கள்‌. அவர்களே மேல்‌ விளக்‌ 
ஜிக்கவல்லி புத்திரன்‌ வீரபாகு) 
தரளவல்லி வீரகேசரி, புஷ்பராகி புத்தி 
ரன்‌ வீரமகேந்திரன்‌, கோமேதகப்பாவை புத்திரன்‌ 
வீரமகேசன்‌, வைடூரியமின்‌ புத்திரன்‌ வீரபுரந்தரன்‌; 


தல படபட 


ஈக்இதேவராதி சணத்தலைவரின்‌ மிச 


* ஓன்‌ வீரரும்‌ 
க்‌ ட (திய சணத்‌ 


மென்பதாகச்‌ தென்மோ ழிப்‌. புராணத்திற்‌ புதலுநர்‌ 


தவர்‌ குழவியாய்ப்‌ போந்து?” என லிளம்பப்படுகறது. இச்‌ 


செய்தி வடமோழிப்‌ புராணத்தே இன்று; 


